NOVEMBER/DECEMBER 2025 


GTA32 — ஆராய்ச்சி நெறிமுறைகள்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 
பகுதி அ — (10% 2- 20 மதிப்பெண்கள்‌) 

னைத்து வினாக்களுக்கும்‌ ஓரிரு வரிகளில்‌ விடையளிக்க. 

1. ஆராய்ச்சிப்‌ பொருள்‌ - குறிப்பு வரைக. 

2. ஆய்வுச்‌ சிக்கல்கள்‌ இரண்டினைக்‌ கூறுக. 

3. நடத்தை நெறிமுறை என்றால்‌ என்ன? 


4. ஆய்வுப்‌ பொருளைத்‌ தெளிவாக கட்டப்படுவதற்கான 
காரணம்‌ யாது? 


5. ஆய்வுச்‌ செய்திகள்‌ என்பது யாது? 
6. ஆய்வின்‌ வகைப்பாடு பற்றி கூறுக. 
7. அடிக்குறிப்பு என்றால்‌ என்ன? 


8. பொருட்‌ குறிப்பு அகராதிக்குச்‌ சான்று தருக. 


3925 


10. 


அகராதி ஆய்வு பற்றிக்‌ குறிப்பிடுக. 


உளவியல்‌ அடிப்படையில்‌ ஆய்வு மேற்கொள்வதன்‌ 
நோக்கம்‌ யாது? 


பகுதி ஆ-- 6 ௬ 5 = 25 மதிப்பெண்கள்‌) 


அனைத்து வினாக்களுக்கும்‌ ஒரு பக்க அளவில்‌ விடையளிக்க. 


i 


12. 


13. 


14. 


(அ) ஆய்வாளருக்குரிய தகுதிகள்‌ குறித்து விவரி. 
(அல்லது) 
(ஆ) ஆராய்ச்சி வகைகள்‌ பற்றி விவரி. 


(அ) இதுவரை செய்யப்பட்ட ஆய்வுப்‌ பொருள்‌ 
குறித்து விவரி. 
(அல்லது) 
(ஆ) ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட வேண்டியனவற்றைப்‌ 


பற்றி எடுத்துரைக்க. 
(அ) ஆய்வின்‌ அடிப்படைக்‌ கொள்கைகள்‌ குறித்து 
விரித்துரைக்க. 
(அல்லது) 
(ஆ) கலையியல்‌ ஆய்வுகள்‌ குறித்து விவரிக்க. 


(அ) துணைநுற்பட்டியல்‌ அமைய 


வேண்டும்‌? விவரி. 
(அல்லது) 


(ஆ) ஆய்வேட்டின்‌ முன்னுரை, முடிவுரை அமையும்‌ 
விதம்‌ பற்றி விவரிக்க. 


எவ்வாறு 


2 3925 


15. 


(அ) இலக்கண ஆய்வுமொழி குறித்து எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) தமிழியலில்‌ தொல்பொருள்‌ அகராதி ஆய்வு பற்றி 
விரித்துரைக்க. 


பகுதி இ-— (3 ௬ 10 = 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்றனுக்கு கட்டுரை வடிவில்‌ விடையளிக்க. 


16. 
175 
18. 
19. 
கடி, 
3 ௫ 
=(LIBRARY |: 
3 
ட்ட 


ஆய்வு அணுகுமுறைகள்‌ பற்றி விரித்துரைக்க. 


ஆய்வேட்டின்‌ அடிப்படை நெறிமுறைகள்‌ எவை? 
விவரிக்க. 


ஆய்வுலக அடிப்படைக்‌ கோட்பாடுகள்‌ குறித்து விவரி. 


ஆய்வேட்டின்‌ அமைப்பு முறை குறித்துத்‌ 

தொகுத்துரைக்க. 

தமிழாய்வுப்‌ பரப்பில்‌ ஒப்பிலக்கிய ஆய்வும்‌, தமிழ்ப்‌ 
2) பண்பாட்டியல்‌ ஆய்வும்‌ பெறும்‌ இடம்‌ பற்றி 


8 3925 


